டீ ப்‌ பஞ்சரத்னம்‌ 
ப்‌ 


TAT ATATATE STH Il 
ப்ராத: ஸ்மராமி லலிதாவதநாரவிந்தம்‌ 
பிம்பாதரம்‌ பருதுலமெளக்திக சோபிநாஸம்‌ । 
ஆகாணதாக்க நயனம்‌ மணி குண்டலாட்யம்‌ 
மந்தஸ்மிதம்‌ ம்ருகமதோஜ்வலபாலதேசம்‌ ॥ 


காலைவேளையில்‌ ஸ்ரீ லலிதாதேவியின்‌ முகமாதிய 

தாமரையை ஸ்மரிக்கிறேன்‌. அது கோவைப்பமழ மொத்த உதடு 

களுடையதாயும்‌, யெரிய முத்‌ துக்களான மூக்குத்‌ தியுடைய 

தாயும்‌, காதுவரைப்‌ பரந்து நீண்ட கண்களையுடையதாயும்‌, 

மாணிக்க குண்டலங்களுடையதாயும்‌, புன்முறுவல்‌ உடைய 

தாயும்‌, கஸ்தூரி திலகத்தால்‌ விளங்கும்‌ நெற்றியுடையகதாயுமுள்ளது. 
(2) 


ப்ராதர்‌ is ri ிபில்லி்‌ 
ரக்தாங்குலீயல்ஸதங்குலி பல்லவாட்யாம்‌ । 
மாணிக்யஷஹேம வலயாங்கதசோபமாநாம்‌ 
புண்ட்ரேஷுசாப குஸுமேஷுஸ்ருணீாததாநாம்‌ ॥ 
காலையில்‌ று லலிதாம்‌்பிகையின்‌ கல்பகக்‌ கொடி 
போன்றகைகளை சேவிக்கிறேன்‌. அது சிவந்த மோதிரம்‌ மிளிரும்‌ 
துளிர்‌ போன்ற விரல்களுடையதாயும்‌, மாணிக்கம்‌ பதித்த தங்க 
வளையல்களும்‌, தோள்வளையும்‌ கொண்டு விளங்குகின்றன. 
கரும்பு வில்லும்‌, புஷ்ப பாணங்களும்‌ ரம்பமும்‌ அவற்றில்‌ 
உள்ளன. 
2 


எர்த்‌ TUES IID | 
ப்ராதர்‌ நமாமி ப்தி | 
பக்தேஷ்டதாந நிரதம்‌ பவஸிந்துபோதம்‌ । 


பதமாஸநாதி ஸுரநாயக பூஜந்யம்‌ 


பக்தர்களின்‌ இஷ்டத்தை எப்பொழுதும்‌ நல்குவதும்‌ 
சம்சாரக்கடலைக்‌ கடப்பதற்காக அமைவதும்‌, பிரம்மதேவஃ 
முதலிய தேவர்கள்‌ வழிபடத்‌ தக்கதும்‌, தாமரை, அங்குசம்‌, கொடு 
சுதர்சனம்‌ (முதலிய இலச்சினை கொண்டதுமான ப்றீலலிதாம்பிகையி 


திருவடித்‌ தாமரையை காலையில்‌ வணங்குகிறேன்‌. 


(4) 


ப்ராத: ஸ்துவே பரசிவாம்‌ லலிதாம்பவாநீம்‌ 
த்ரய்யந்த வேதய விபவாம்‌ கருணாநவத்யாம்‌ । 


விசவஸ்ய ஸ்ருஷ்டி விலயஸதிதி ஹேது பூதாம்‌ 
வித்யேச்வாம்‌ நிகம்‌ வாங்கமநஸாநிதூராம்‌ ॥ 


உபநிஷத்துக்களில்‌ தெரிந்து கெளிய வேண்டிய மஹிை 
கொண்டவளும்‌, மாசற்ற கருணை பூண்டவளும்‌, உலகத்‌ 
படைக்கவும்‌, காக்கவும்‌, பிறகு லயமடையச்‌ செய்யவு! 
காரணமாய்‌ இருப்பவளும்‌, வித்யைகளுக்கு இருப்பிடமா 
வளும்‌, வேதங்களுக்கும்‌, வாக்குகளுக்கும்‌, மனதிற்கு! 
அப்பாற்பட்டவளுமான பரசிவையான ஸ்ரீ லலதாம்பிகைை 
காலையில்‌ ஸ்தோச்ரம்‌ செய்கிறேன்‌. 

6 


(5) 


qT 

சர எர 
sfoTerdife wet oT Ne 

qreqdfa ETT FAITE II 


ப்ராதர்‌ வதாமிலலிதே தவபுணய நாம 
காமேச்வரீதி கமலேதி மஹேசவாதி । 


ஸ்ரீ சாம்பவீதி ஜகதாம்‌ ஜநநீபரேதி 
வாக்தேவதேதி வசஸா தரிபுரேசவர்தி ॥ 


ஹே லலிதாம்பிகே! உனது புண்யமான பெயரை 
காலையில்‌ சொல்‌ கிறேன்‌. காமேச்வரி என்றும்‌, கமலா என்றும்‌, 
மஹேச்வரி என்றும்‌, ஸ்ரீ சாம்பவீ என்றும்‌, உலகத்தின்‌ உயரிய 


தாய்‌ என்றும்‌, வாக்‌ தது என்றும்‌, தீரிபுராம்பிகை என்றும்‌ 
அல்லவா அந்த பெயர்கள்‌ அமைந்தன! 


(0 


ய: சலோக பஞ்சகமிதம்‌ லலிதாம்பிகாயா: 
ஸெளபாகயதம்‌ ஸுலலிதம்படதிப்ரபாதே | 
தஸ்மை ததாதி லலிதா ஜடிதி பரஸந்நா 
வித்யாம்‌ ஸ்ரீயம்‌ விமலஸெளக்ய மனந்தகீரதிம்‌ ॥ 


ஸ்ரீ லலிதாம்பிகையின்‌ ஸ்தோத்‌ ரமான இவ்வைந்து 
சுலோகங்களை - இவை வளமிக்க வாழ்வை கொடுப்பவை, மிக 
எளிதானவையும்‌ கூட - காலையில்‌ படிப்பவருக்கு உடன்‌ 
மகிழ்ச்சியுடன்‌ கல்வி, செல்வம்‌, குறைவற்ற செளக்யம்‌, புகழ்‌ 
ஆகியவற்றை அருள்கிறாள்‌. 


ஸ்ரீ லலிதா பஞ்சரத்னம்‌ முற்றிற்று 


